[1 


௨ 
சிவமயம்‌ 


= இருள்மி ந cain நெல்லையப்பர்‌ 
= அருள்தரும்‌ காந்திமதி சம்மன்‌ திருக்கோயில்‌ 
= திருநெல்வேலி 


Oa பருந்திருவிறா ஏழைய்றிதழ்‌ | 


13.06.2024 - 22.06.2024 


மருந்தவை மந்திரம்‌ மறுமை நன்நெறியவை மற்றுமெல்லாம்‌ 
அருந்துயர்‌ கெடுமவர்‌ நாமமே சிந்தைசெய்‌ நன்நெஞ்சமே. 
பொருந்துதண்‌ புறவினிற்‌ கொன்றைபொன்‌ சொரிதரத்‌ துன்றுபைம்பும்‌ 
செருந்திசெம்‌ பொன்மலர்‌ திருநெல்வேலியுறை செல்வர்‌ தாமே 

தென்‌ தமிழ்நாட்டில்‌ வற்றாது வளங்கொழிக்கும்‌ தாமிரபரணி என வழங்கும்‌ தண்பொருநை ஆற்றின்‌ பாங்காய்‌ அமைந்துள்ளது திருநெல்வேலி 
என்னும்‌ புண்ணிய தலம்‌. இது, பாண்டி நாட்டில்‌ பதினான்கு பாடல்‌ பெற்ற சிவத்‌ திருத்தலங்களில்‌ ஒன்றாகும்‌. 

'வேதபட்டர்‌, இறைவனுக்குத்‌ திருவமுது ஆக்குவதற்கு காயப்போட்டிருந்த நெல்‌ மழையினால்‌ நனையாதபடி வேலியிட்டுக்‌ காத்த சிறப்புடையதும்‌, 
அகத்திய முனிவருக்கு திருமணக்கோலம்‌ காட்டிய மேன்மையுடயதும்‌, தாருகாவனத்து முனிவர்கள்‌ செருக்கினை அடக்கிய புகழை உடையதும்‌, பால்குடம்‌. 
சுமந்து சென்ற இராமக்கோன்‌ என்ற அன்பரை இறைவன்‌ மூங்கில்‌ வடிவாக இருந்து இடறிவிட்டு பாலை தன்‌ மேல்‌ கவிழச்‌ செய்து அதனால்‌ வெட்டுண்டு. 
காட்சியருளிய பெருமையுடையதும்‌, திக்கெலாம்‌ புகழுறும்‌ திருநெல்வேலி என்று திருஞானசம்பந்தரால்‌ பாடப்பெற்ற பெருமையுடையதும்‌ ஆகிய பற்பல 
சிறப்புக்கள்‌ நிறைந்த இப்புண்ணிய தலத்தில்‌ கோயில்‌ கொண்டு எழுந்தருளியிருக்கும்‌ திரிபுரம்‌ எரித்த விரிசடைக்‌ கடவுளாகிய சிவபெருமான்‌ உயிர்களின்‌ 
மூவகைக்‌ கட்டுகளாகிய அரவணங்களைத்‌ தகர்த்தெறிந்த செயலை விளக்குவதாகிய திரிபுரம்‌ எரித்த வரலாற்றின்படி அப்போது தேர்‌ ஏறி வந்த 
திருக்கோலத்தை நினைவூட்டிக்‌ காட்டுவதாகிய தேர்த்‌ திருவிழா, நாளது மங்களகரமான 1199ம்‌ ஆண்டு குரோதி வருடம்‌ (திருவள்ளுவர்‌ ஆண்டு 2055) 
வைகாசி மாதம்‌ 31ம்‌ நாள்‌ (13.06.2024) வியாழக்கிழமை காலை மணி 4.30க்கு மேல்‌ 5.30க்குள்ளாக கொடியேற்று விழாவில்‌ தொடங்கி ஆனி 7ம்‌ நாள்‌ 
(21.06.2024) வெள்ளிக்கிழமை காலை மணி 6.30க்கு மேல்‌ 7.46 க்குள்ளாக தேர்‌ வடம்‌ பிடித்தலுடன்‌ நடைபெறுகிறது. 

அனைவரும்‌ விழா நாட்களில்‌ வருகைதந்து வழிபாட்டில்‌ பங்கு கொண்டும்‌, தேரோட்டத்தன்று தேர்வடம்‌ பிடித்தும்‌ அருள்மிகு சுவாமி 
நெல்லையப்பர்‌ அருள்தரும்‌ காந்திமதி அம்மன்‌ திருவருட்பேறு பெற்றுய்யும்படி கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


ண்‌ 
ப. கவிதா பிரியதர்ஷினி, எம்‌.எ.பி.எல்‌., மூ. செல்லையா 
இணை ஆணையர்‌, இந்து சமய அறநிலையத்துறை, திருநெல்வேலி அறங்காவலர்‌ குழுத்‌ தலைவர்‌ 
ச. தனலெட்சுமி ல வள்ளி சு. கவிதா, பி.எஸ்‌.ஸி. பி.எட்‌, அறங்காவலர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
ஆய்வாளர்‌, இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர்‌, இந்து சமய அறநிலையத்துறை, திருநெல்வேலி உஷா ராமன்‌ 
படட ப்‌ ௪. செல்வரால்‌ 
மற்றும்‌ சொனா. வெ. வெங்கடாசலம்‌ 


திருக்கோயில்‌ பணியாளர்கள்‌ கீதா பழனி 


13.06.2024 
வியாழன்‌ 


வைகாசி 31 


இம்‌. 

1 

' முதலாய 

ட திருநாள்‌. 
காலை மணி 4.00க்கு மேல்‌ 4.30க்குள்‌ அது 
பூங்கோயில்‌ சப்பரம்‌ உட்பிரகாரம்‌ உலா 
ஊயதாரர்‌ : திரு. ர, ராமசாமி, பாரதியார்‌ தெரு, திருநெல்வேலி டவுண்‌ 
காலை மணி 4.30க்கு மேல்‌ 5.30க்குள்‌ 
கொழயேற்றம்‌ 
ஊயதாரர்‌ , தீரு, A. மகாராகன்‌ & 5. பத்மாவதி, 
மகாராஜா பாரத்‌ கேஸ்‌ டிஸ்ரிபியூட்டர்ஸ்‌, திருநெல்வேலி -11 
மலர்‌ அலங்கார ஊயம்‌ ; 85.6. சிவகுமார்‌, ரெட்டியார்பட்டி, திருநெல்வேலி. 
இரவு 7.00 மணிக்கு. 
சுவாமி அம்மன்‌ பூங்கோயில்‌ சப்பரத்தில்‌ 


திருவிதி உலா 
கட்டளைதாரர்‌ (மதியம்‌ அபிஷூகம்‌, தீபாராதனை மற்றும்‌ வீதிவுலா), 
திரு. ஆர்‌. சண்முகசுந்தரம்‌ பிள்ளை, திரு. ஆர்‌. அம்பலவாணன்‌ பின்ளை, 


பெருங்குடிப்‌ பண்ணையார்‌ 
சிறப்பு நீக। க 


மாலை 4.00 - 4.30 மணி மங்கல இசை - திருக்கோயில்‌ வித்வான்கள்‌ திரு. சரவணன்‌, திரு, சுரேஷ்‌ குழுவினர்‌ 
மாலை 4,30 - 5.00 மணி திர. க, செந்தில்‌ ஆறுமுகம்‌ ஓதுவார்‌ மற்றும்‌ செப்பரை திரு. சுப்பீரமணர்ய ஓதுவார்‌ 
ஆகியோரின்‌ தேவார ஒசை 
மாலை 5.00 - 5.30 மணி தீரு, பாரதி கண்ணன்‌ அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
மாலை 5.30 - 6.15 மணி திருமதி. கோமதி திருநாவுக்கரசு அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
மாலை 6.15 - 7.00 மணி நீருந்ய கங்கணா நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 
மாலை 7.00 - 8.00 மணி வரவேற்பு நீகழ்ச்சிகள்‌ 
இரவு 8,00 - 10.30 மணி வாரியார்‌ விருது பெற்ற முத்தமிழ்‌ செல்வி, இன்னிசை சொல்லாரி 
தீருமத்‌, எல்‌, வாசுகி மனோகர்‌ M.A, DT, அவர்களின்‌. 
பக்தி சொற்பொழிவு 
தலைப்பு : “கரையிலா கருணை மாகடலே” 


நெல்லை துணிவணிகர்‌ இலக்கிய வட்டம்‌ 


திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள்‌ மகமைச்‌ சங்கம்‌. 


கலை 8.00 மணிக்கு 14.06.2024 
வெள்ளிச்‌ சப்பரத்தில்‌ சுவாமி அம்மன்‌ வெள்ளி 
திருவீதி உலா 

மலர்‌ அலங்காரம்‌ உபயம்‌: 

திரு. SMS. முருகேசன்‌, 7/99, விஸ்வநாத நகர்‌, நரசிங்கநல்லூர்‌, திருநெல்வேலி 
வீதி உலா எழுந்திருவித்தல்‌ உபயம்‌ 

S. பாலாஜி, வையாபுரி நகர்‌, திருநெல்வேலி டவுண்‌ 


DOUBT 32 


இரவு 7.00 மணிக்கு. 
சுவாமி வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும்‌, 
அம்மன்‌ வெள்ளிக்‌ கமல வாகனத்திலும்‌ 
திருவிதி உலா 


உபயதாரர்‌ : திருநெல்வேலி வருவாய்‌ வட்டாட்சியர்‌ அலுவலகம்‌ 


சிறப்பு நீகழ்ச்சிகள்‌ | 
மாலை 4,00 - 5,00 மணி திருமதி, தி. மூத்து விஜய்யர அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
மாலை 5.00 - 6,00 மணி யநீராம நாட்டியாலயா பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 6.00 - 7,00 மணி தீரு. முருக இளங்கோ அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
மாலை 7.00 - 8,00 மணி திநுரூல்வேலி அரசு கசைய்பள்னி மாணவியரின்‌ பல்சுவை நிகழ்ச்சிகள்‌ 
இரவு 8,00 - 10,30 மணி நவரச கான நாயகி, சங்கீத சிகாமணர்‌, Bari பேரொளி 
DR. நீத்யமுந்‌ மகாதேவன்‌ அவர்களின்‌ 
பக்தி இன்னிசை. 


வயலின்‌ ( பெங்களூர்‌ கோத்ஸ்னா ஜநீகாந்த்‌ மிருதங்கம்‌; கும்பகோணம்‌ சரவணன்‌ 
'மோர்சிங்‌ : மலைக்கோட்டை தீனதயாளு. 


| நிகழ்ச்சி உபயதாரர்‌ ] 
MAHARAJA 


தினஃ 5 
கவலை மலர்‌ தவல்‌ A DIST IBUTORS 


arth 
Tine. 229310435 


15.06.2024 
சனி 


ஆணி 01 


மூன்றாம்‌ 
தீருநாள்‌ 


காலை 8,00 மணி 
சுவாமி வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும்‌ 
அம்மன்‌ வெள்ளி கமல வாகனத்திலும்‌ திருவீதி உலா 
மலர்‌ அலங்காரம்‌ ஊயம்‌ 
திரு. 5, கணேஷ்‌ மூர்த்தி, அரசு ஒப்பந்ததாரர்‌, IBS எஞ்சினியரிங்‌ ஒர்க்ஸ்‌, கரையிருப்பு 
வீதி உலா எழுந்திருவித்தல்‌ ஊயம்‌ 
திரு. கல்லூர்‌ . வேலாயுதம்‌, நடுக்கல்லூர்‌ 
இரவு 7.00 மணி 
சுவாமி தங்க பூத வாகனத்திலும்‌ - அம்மன்‌ வெள்ளி 
சிம்ம வாகனத்திலும்‌ திருவீதி உலா 
அயதாரர்‌ : தமிழ்நாடு நுகர்பொருள்‌ வாணிபக்‌ கழக அனுவலர்கள்‌ 
மற்றும்‌ பணியாளர்கள்‌, திருஷல்வேலி 
சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 
மாலை 4.00 - 5.00 மணி நடேச நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 5.00 - 6.00 மணி செல்வி. செவி, ராமய்பீர்யர, செல்லி. சுசி, யாழின்‌ சுவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
மாலை 8,00 -7.00 மணி சென்னை நீருத்தீய கலாடிமி நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 


மாலை 7,00 - 8.00 மணி தேனி, இறைவி சமஸ்கீருதி குழுவினரின்‌ திருவாசகமும்‌ நாட்டியமும்‌ 
இரவு 8.00 - 10.30 மணி 


தீருமத்‌, கிருதி பட்‌ அவர்களின்‌ பக்தி இன்னிசை 


கடம்‌ - திருவனந்தபுரம்‌ திரு. ₹. ராகேஷ்‌ 


SRI SAASTHA ENGINEERING COMPANY 
Wind Energy Engineers 
Aralvaimozhy - 629 301 04652 263087. email : srisaasthawind@gmail.com 


நான்காம்‌ 
திருநாள்‌ 
கக 16.06.2024 
சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்திலும்‌, அம்மன்‌ ஞாயிறு 
வெள்ளி காமதேனு வாகனத்தீனும்‌ திருவீதி உலா 
மலர்‌ அலங்காரம்‌ உபயம்‌ தனலெட்சுமி ea வியாபாரம்‌ ஆணி 02 


வீதி உலா எழுந்திருவித்தல்‌ உபயம்‌ திரு. நெல்லை கோமான்‌ 

தீபாராதனை (அனுப்பு மண்டபம்‌) விஸ்வராம்‌ ரெழமேட்ஸ்‌, திருநெல்வேலி டவுண்‌ 
இரவு 7.00 மணிக்கு 

வெள்ளி ரிஷப வாகனங்களில்‌ சுவாமி - அம்மன்‌ 
திருவீதி உலா 


கட்டளைதாரர்‌ மற்றும்‌ வீதி உலா எழுந்திருவிப்பு : 
பிள்ளையன்‌ கட்டளைகள்‌, திருநெல்வேலி 
புஷ்ப அலங்காரம்‌ : திரு. என்‌. நயினார்‌ தேவர்‌ அவர்கள்‌ 


சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 
மாலை 4,00 - 5,00 மணி த்ருவுருமாமலையன்ளீகுத்‌ தீருழறை வழிபாட்டுக்‌ குழலின்‌ 
திருமுறை ஆசிரியர்‌. தீரு, கீரா. வள்ளிநாயகம்‌ தலைமையில்‌ திருமுறை பாராயணம்‌ 
மாலை 5,00 - 6,00 மணி திருமதி H. உஷா ஹரிஹர சுப்பீரமணியள்‌ குழுவினரின்‌ வாய்ப்பாட்டு 
மாலை 6.00 - 7.00 மணி  தரங்‌ அகடமி நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 7.00 - 8,00 மணி தாளம்‌ நடனக்‌ கலைக்கூடம்‌ மாணவிகளின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 


இரவு 8.00 -10,30 மணி 

தமிழரசன்‌ தியேட்டர்ஸ்‌ பெருமையுடன்‌ வழங்கும்‌. 
தீரு. பாலசுந்தரம்‌ கழுவினான்‌ 
பட்ழனத்தார்‌ (சரித்திர ரான நாடகம்‌) 


'வது தளம்‌, மயன்‌ ஆர்கேட்‌, 5.7.0. கல்லூரி 60 அடி சாலை, 
என்‌.ஜி.ஓ. காலனி, திருநெல்வேலி - 627007. 
Contact 99429 7805 


femal: mayanheadoffice@gmall.com 
முஸ்‌: mayansheterforhuman.com 


17.06.2024 
திங்கள்‌ 


ஆணி 03 


' ஐந்தாம்‌ 
டப = 
5. 

காலை மணி 8.00 மணி 
வெள்ளி ரிஷய வாகனத்தில்‌ சுவாமி அம்மன்‌ 
திருவீதி உலா 
மலர்‌ அலங்காரம்‌ ஊயம்‌ மற்றும்‌ அபிஷேகம்‌ 
திரு. மூ. செல்லையா அவர்கள்‌, 
செயிண்ட்‌ ஆண்ட்ரூஸ்‌ மோட்டார்‌ சர்வீஸ்‌, பாளையங்கோட்டை 


வீதி உலா எழுந்திருவித்தல்‌ ஊயம்‌ 
ALLS. சண்முகம்‌, ALS முத்தகம்‌, 26, ௦ காலனி, பெருமாள்புரம்‌ 


இரவு 7.00 மணி 

இந்திர விமானம்‌ சுவாமி அம்மன்‌ திருவீதி உலா 

ஊயதாரர்‌ : 

தச்சை திக, N. கணேச ராஜா அவர்கள்‌ 

ஸ்ரீநயினார்‌ பிள்ளை பார்ம்‌, வாழைக்காய்‌ இலை கமிஷன்‌ வியாபாரம்‌, திருநெல்வேலி 

கணபதி கெமிக்கல்ஸ்‌, சங்கர்நகர்‌ 

Ser) 
மாலை 4.00 -5.00 மணி நைய்ரா நீர்த்தயா கலாகேந்ரா மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 5.00 - 6.00 மணி தாமிரசபை நாட்மியாலயா மாணவியரின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 
மாலை 8.00 -7,00 மணி ஜெல்லை நிருத்யாலயா நாட்டியப்பள்ளி மாணவி 
அயர்ணாஆனந்த்‌-ன்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 7.00 - 8.00 மணி சிவாலயா நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 
கு 210, 8.00 - 10.30 மணி 

தீரு, செந்தில்கணேஷ்‌ மற்றும்‌ sows. ராஜலெட்சுமி 
ஆகீயோர்ள்‌ கிராமிய இசை 


EET] 
9 Gam 


அழகிய ஐவுலிககின்‌ ஆயம்‌ 


ன்னை! மன திர£நல்வேலி| ர்கிககபத்த। சோர்த்து | திவனந்தபம்‌| பான்ட்‌ | பெங்களூ! | கேம்‌ 


இட்‌ 
றாம்‌ 


உ திருநாள்‌ - 
ணன்‌ 18.06.2024 
வெள்ளிச்‌ சப்பரத்தில்‌ சுவாமி அம்மன்‌ செவ்வாய்‌ 
வீதி உலா 
ல்‌ ஊம்‌ திருநெல்வேலி சைவ வேளாளர்‌ பேரவை ஆணி 04 


வீதி கலா எழுந்திருவித்தல்‌ A, சரவணகமார்‌, 

கண்காணிப்பாளர்‌, பொதுப்பணித்துறை, கட்டிட கோட்டம்‌, தென்காசி 
தீபாராதனை (அனுப்பு மண்டபம்‌! 

சி. சுப்பிரமணியன்‌, பாளையங்கோட்டை 

இரவு 7.00 மணிக்கு 


வெள்ளிச்‌ சப்பரத்தில்‌ சுவாமி அம்மன்‌ 
திருவீதி உலா 


ஊயதாரர்‌ : திருநெல்வேலி சைவ வேளாளர்‌ பேரவை 
5, கரியமாணிக்கபெருமாள்‌ தெற்கு ரத வீதி, திருநெல்வேலி நகர்‌ 


சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 


மாலை 4.00 - 5.00 மணி திருமுறை பாராயணம்‌ - தீரு, ௧, செந்தில்‌ ஓதுவார்‌ மற்றும்‌ தீரு. செல்லப்பா ஓதுவார்‌ 
மாலை 5,00 - 6,00 மணி சென்னை மர்ந்த குழுவினரின்‌ வாய்ப்பாட்டு 
மாலை 6.00 - 7.00 மணி நிருத்தியாஞ்சலி நாட்டியப்பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 7.00 - 8,00 மணி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின்‌ கூட்டு வழிபாடு 
இரவு 8:00 -10.30 மணி ஏர்டெல்‌ சூப்பர்‌ சிங்கர்‌ புகழ்‌ சென்னை க ர 

ன தரமத்‌.8. மாளவிகா அவர்கள்‌ பக்தி இன்னிசை: 
வயலின்‌ - உடுப்பி திரு. 5. abet 
மிருதங்கம்‌ - உடுப்பி தரு. S. பாலகிருஷ்ணன்‌ 
கடம்‌ - திருச்சி தீரு, 8. கீநுஷ்ணசாமி 
முகர்சிங்‌ - பையனூர்‌ திரு. 7, கோவிந்தபிரசாத்‌ 


போன்‌: 0462 2503105 


முகூர்த்தப்‌ பட்‌ 
வண்ணார்பேட்டை * திருநெல்வேலி உ கோவை உ சென்னை 


19.06.2024 
புதன்‌ 


ஆணி 05 


காலை 8,00 மணி 
சுவாமி, அம்மன்‌ பல்லக்கில்‌ 
(தவழ்ந்த திருக்கோலம்‌) திருவிதி உல 


மலர்‌ அலங்காரம்‌ ஊயம்‌ ராகலெடசுமி கார்மெண்ட்ஸ்‌, வடக்கு ய்‌ வீதி, திருநெல்வேலி நகர்‌ 
வீதி கலா எழுந்திருவித்தல்‌ ம. லெட்சுமணன்‌, மாவட்ட மேலாளர்‌, தாட்கோ (ஒய்வு) 
ஊயம்‌ தமிழ்‌ சங்கத்‌ தெரு, திருநெல்வேலி நகர்‌: 
இரவு 7.00 மணி 
சுவாமி வெள்ளிக்‌ குதிரை வாகனத்திலும்‌, அம்மன்‌ 
வெள்ளி காமதேனு வாகனத்திலும்‌ திருவீதி உலா 
ஊயதாரர்‌: திரு, ஏ.எஸ்‌. முருகையா குடும்பத்தினர்‌, சுகி சுவிட்ஸ்‌, நெல்லை 
சுவாமி நடராசப்‌ பெருமான்‌ (சிவப்பு சாத்தி) திருவீதி உலா 
கட்டளைதாரர்‌ : வர்த்தகர்‌ பலர்‌ தர்ம பரிமானை சங்கம்‌, திருநெல்வேலி 
'இரவு 10.00 மணி 
சுவாமி நடராசப்‌ பெருமான்‌ (வெள்ளை சாத்தி) 
உட்பிரகாரம்‌ உலா வருதல்‌ 
ஊயதாரர்‌: திருமதி. சண்மூகத்தம்மாள்‌, திருநெல்வேலி 
சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 
மாலை 4.00 - 5.00 மணி மதுரை புகழ்‌ நாட்டியாலயா பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 
மாலை 5.00 - 6.00 மணி ஏரந்நர்த்தனாலயா பரதநாப்ழய பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நிகழ்ச்சி 
மாலை 6.00 -7.00 மணி குத்ராலயா கலைக்கூடம்‌ வழங்கும்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 7.00 -8,00 மணி கல்லிலைக்குறிச்சி திலகர்‌ வித்யாலயா தலைமை ஆசிரியர்‌ 
திரு. செ. யண்டாரசிவன்‌ அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 
இரவு 8.00 - 10.30 மணி. 
அருணா சகோதரிகள்‌ அவர்களின்‌ 
பக்தி இன்னிசை 
நிகழ்ச்சி உபயதாரர்‌ 


உபாளை உ வண்ணார்பேட்டை ௪ ஜங்ஷன்‌ 
உடவுண்‌ ட போத்தீஸ்‌ உ திருமங்கலம்‌ பை-பாஸ்‌ 


பா 20.06.2024 


சுவாமி நடராசப்‌ பெருமான்‌ (பச்சை சாத்தி) வியாழன்‌ 
எழுந்திருத்து திருவீதி உலா = 

கட்டளைதாரர்‌; வர்த்தகர்‌ பலர்‌ தர்ம பரிபாலன சங்கம்‌, திருநெல்வேலி ஆணி 06 
மாலை 5.00 மணிக்கு 

சுவாமி கங்காளநாதர்‌ தங்கச்‌ சப்பரத்தில்‌ வீதி உலா 
ஊயதாரர்‌: திக. எல்‌. ராஜேந்திரன்‌, தச்சநல்லூர்‌ 

இரவு 10.00 மணிக்கு 


தேர்‌ கடாட்சம்‌ விதி உலா, சுவாமி தங்க கைலாச 

பர்வத வாகனத்திலும்‌, அம்மன்‌ தங்கக்கிளி 

வாகனத்திலும்‌ திருவீதி உலா 

ஊயதாரர்‌: நெல்லை நாடார்‌ உறவின்‌ முறைச்‌ சங்கம்‌ 

( சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ | 

மாலை 4,00 -5,00 மணி நவரச நாட்டியாலயா பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 5.00 - 6,00 மணி அயிநயா நாட்டியப்பன்னி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 6.00 - 7.00 மணி பா. wen! அவர்களின்‌ பக்தி சொற்பொழிவு 


மாலை 7.00 - 8,00 மணி ஸரீவாங்க்‌ நீருத்தியாலயா பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
இரவு 8.00 - 10.30 மணி, 


Sows. பாரதி பாஸ்கர்‌ அவர்களின்‌ 


பக்தி சொற்பொழிவு 
'தலைப்பு : தொண்டர்தம்‌ வருமை 
- 
@ தி சென்னை சில்க்ஸ்‌' ஸ்ரீ குமரன்‌ 
te teins ல்‌ 


நீம்‌. 
ஒன்பதாம்‌ 
\ திருநாள்‌ 
21.06.2024 A Scere 
தள்‌ திருத்தேரோட்டம்‌ 
காலை 3,00 மணிக்கு மேல்‌ 4.00 மணிக்குள்ளாக 
ஆணி 07 சுவாமி அம்மன்‌ தேரில்‌ எழுந்தருளல்‌ 
உபயதாரர்‌ : 
அருள்மிகு நெல்லையப்பர்‌ அருள்தரும்‌ காந்திமத்‌ அம்மன்‌ 
திருக்கோயில்‌ பணியாளர்கள்‌ 
காலை 6.30 மணிக்கு மேல்‌ 7.46 மணிக்குள்ளாக 
திருத்தேர்‌ வடம்‌ பிழத்தல்‌ 
சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ | 
மாலை 4,00 - 5,00 மணி ஸ்ரீராம்ஸ்‌ அகாபமி பள்ளி மாணவியரின்‌ பரதநாட்டிய நீகழ்ச்சி 
மாலை 5.00 - 6.00 மணி திரு, ௧, சரவணகுமார்‌ அவர்களின்‌ பக்த சொற்பொழிவு 
மாலை 6,00 - 8:00 மணி சமூக நகைச்சுவை பட்டிமன்றம்‌ 
நடுவர்‌ : புத்தனேரி கோ. செல்லப்பா, 
இணைச்‌ செயலாளர்‌, தமிழ்‌ வளர்ச்சி பண்பாட்டு மையம்‌, 
தலைப்பு : பக்தி நெறியை பெர்தும்‌ வளர்ப்பது குடும்பமா? கோவிலா? 


நப! முனைவர்‌ பே. சங்கரலிங்கம்‌ நாவுக்கரசி மங்கையர்க்கரசி 
நம்மல கொளி! 
= முனைவர்‌ இராம. பூதத்தான்‌. 'சொல்லாசி நாஞ்சில்‌ சித்ரா 


இரவு 8.00 -10.30 மணி இறைவனும்‌ அசையும்‌... ங்கப்‌ 
தமிழ்நாடு அரசு 'கலைச்சுடர்மணரி', நாதஸ்வர Bard தென்றல்‌ 
ஏழிசை ஏந்தல்‌, நெல்லை ஆர்‌.எஸ்‌. மணிகண்டன்‌ குழுவினரின்‌ 


மாயெரும்‌ ப்யூசன்‌ இசை நீகழ்ச்சி 
வயலின்‌ ; நாஞ்சில்‌ M, கராலகோயால்‌ கீபோர்டு : கிஷோர்‌ 
தவில்‌ : 5, சங்கர்‌, 5, மாரியப்பன்‌ டிரம்மர்‌ : ஸேம்ஸ்‌. 


பாடகர்கள்‌ : தீகுமதி. கண்ணா கிருஷ்ணா, தீர. ஸ்ரீராம்‌ 


பா$கணயதி மைன்ஸ்‌ 
Karur Vysya Bank சேதுபதி மினரல்ஸ்‌ 


பளையங்வேட்டை 
திருநெல்வேலி, நரிடித்து, மானூர்‌ 


22.06.2024 
தேர்‌ நிலையம்‌ வந்தவுடன்‌ சப்தாவர்ண பல்லக்கில்‌ சனி 
சுவாமி அம்மன்‌ திருவீதி உலா 
கட்பளைதூரர்‌ : மேடை தளவாய்‌ கட்டளை, திருநெல்வேலி ணி 08 
10ம்‌ திருநாள்‌ : தீர்த்தவாரி (தேர்‌ நிலையம்‌ வந்த மறுநாள்‌ 
கட்டளைதூரர்‌ : பிள்ளையன்‌ கட்டளைகள்‌, திருநெல்வேலி (அபிசேக அலங்காரம்‌ மட்டும்‌ 


திருவீதி உலா : 8. ஹர்ஹரகார்த்திகேயன்‌, 22/2, கதீட்ரல்‌ காலனி, திருநெல்வேலி-7' 
1ம்‌ திருநாள்‌ முதல்‌ 7ம்‌ திருநாள்‌ முடிய தினசரி மாலை 6.00 மணி அளவில்‌ பஞ்சமூர்த்திகளுக்கு சோடச 
உபசார தீபாராதனை நடைபெறும்‌. நாள்தோறும்‌ மாலையில்‌ நின்ற சீர்‌ நெடுமாறன்‌ கலையரங்கத்தில்‌ பக்தி 
நிகழ்ச்சிகள்‌ நடைபெறும்‌. விழா நாட்களில்‌ தினசரி இரவு சுவாமி அம்மன்‌ வீதி உலாவில்‌, வேத பாராயணமும்‌, 
திருநெல்வேலி சிவபூசைச்‌ செல்வர்‌ திருக்கூட்டத்தாரின்‌ பன்னிரு திருமுறை பாராயணமும்‌, நெல்லை 
சிவகணங்களின்‌ பஞ்ச வாத்ய இசை மற்றும்‌ சிறப்பு இராஜ மேளங்கள்‌ நடைபெறும்‌. 
அனைவரும்‌ வருக ! இறையருள்‌ பெறுக! 
Reh a ட 3 ன்‌ % அன்னதானத்‌ திட்டம்‌ வேண்டுகோள்‌ 
பக்தர்கள்‌ ரூ. 2000/- செலுத்தி தங்கத்தேர்‌ இழுத்து நாளொன்றுக்கு 100 பேருக்கு 
காந்திமதி அம்மன்‌ அருள்‌ பெற வேண்டுகிறோம்‌ அன்னதானம்‌ செய்யக்‌ கட்டணம்‌ ரூ. 3500/-, 
திருவிழா காலங்களில்‌ 500 பேருக்கு ரூ.17,500/-. 


வெள்ளித்‌ தேர்‌ திருப்பணி 

இத்திருக்கோயிலில்‌ புதியதாக வெள்ளித்தேர்‌ செய்யும்‌ பணி 
நடைபெற்று வருகிறது. மேற்படி புதியதாக செய்யப்படும்‌ 
வெள்ளித்தேருக்கு பொதுமக்கள்‌ மற்றும்‌ பக்தர்கள்‌ தங்களால்‌ 
இயன்ற அளவில்‌ வெள்ளியாகவோ அல்லது பணமாகவோ 
திருக்கோயில்‌ அலுவலகத்தில்‌ செலுத்தி இரசீது பெற்றுக்‌ 
கொள்ள அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இத்திருக்கோயில்‌ கட்டுப்பாட்டில்‌ பாளை மேட்டுத்‌ 
திடலில்‌ ஸ்ரீசுவாமி நெல்லையப்பர்‌ அன்பு ஆசிரமம்‌ 
செயல்பட்டு வருகிறது. மேற்படி ஆசிரமத்தில்‌ தாய்‌, தந்தை 
இழந்த குழந்தைகள்‌, அல்லது ஒரு பெற்றோர்‌ மட்டும்‌ 
கொண்ட குழந்தைகள்‌ மற்றும்‌ மிகவும்‌ பொருளாதாரத்தில்‌ 
பின்‌ தங்கிய குழந்தைகள்‌ தங்கி பயின்று வருகிறார்கள்‌. 
மேற்படி குழந்தைகளுக்கு காலை, மதியம்‌ மற்றும்‌ இரவு 
உணவு வழங்குவதற்கு பொதுமக்கள்‌ உணவு 
பொருளாகவோ அல்லது நன்கொடையாகவோ 
இத்திருக்கோயில்‌ அலுவலகத்தில்‌ செலுத்தி இரசீது 
பெற்றுக்‌ கொள்ள அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


ஸ்ரீசுவாரி றெல்லையர்பர்‌ அன்ப ஆசிரமம்‌ 


SILVER RADHAM TIRUPANL FUN 


ஸ்ரீமனோன்மணி அம்பாள்‌ 


21.06.2024 
காலை 6.30 மணிக்கு மேல்‌ 
7.46 மணிக்குள்ளாக சி 


திருத்தேர்‌ வடம்‌ பிடித்தல்‌ 


